திருச்சிற்றம்பலம்‌ 
மழை வேண்டல்‌ இருப்பதிகங்கள்‌ 


ஏழு பதிகங்களும்‌ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ அருளியது 
ஏழு பதிகங்களும்‌ முதல்‌ திருமுறையில்‌ இடம்பெற்றுள்ளது 
ஏழு பதிகங்களின்‌ பண்‌: மேகராககுறிஞ்சி 


1. திருக்கழுமலம்‌ (சீர்காழி) 


இறைவர்‌ திருப்பெயர்‌: பிரமபுரீஸ்வரர்‌, இருத்தோணியப்பர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: திருநிலை நாயகி, பெரிய நாயகி 


2. திருவையாறு 


இறைவர்‌ திருப்பெயர்‌: ஐயாறப்பர்‌, பஞ்சநதீஸ்வரர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: அறம்வளர்த்த நாயகி, தர்மசம்வர்த்தினி 


3. திருமுதுகுன்றம்‌ 


இறைவர்‌ இருப்பெயர்‌: பழமலைநாதர்‌, விருத்தடிரீஸ்‌ வரர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: பெரிய நாயக, விருத்தாம்பிகை 


4. திருவீழிமிழலை 


இறைவர்‌ திருப்பெயர்‌: நேத்திரார்ப்பணேசுவரர்‌, இருவீழிநாதர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: சுந்தரகுஜாம்பிகை, அழகுமுலையம்மை 


5. திருக்கச்‌சியேகம்பம்‌ 


இறையவர்‌ திருப்பெயர்‌: ஏகாம்பரநாதர்‌, தழுவக்குழைந்த நாதர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: ஏலவார்குழலி, காமாட்சியம்மை 


6. திருப்பறியலூர்‌ வீரட்டம்‌ 


இறைவர்‌ இருப்பெயர்‌: வீரட்டேஸ்வரர்‌, தக்ஷ புரீஸ்வரர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: இளங்கொம்பனையாள்‌, வாலாம்பாள்‌ 


7. இருப்பராய்த்துறை 


இறைவர்‌ திருப்பெயர்‌: பராய்த்துறைநாதர்‌, தாருகாவனேஸ்வரர்‌ 
இறைவியார்‌ திருப்பெயர்‌: பொன்மயிலம்மை, ஹேமவர்ணாம்பிகை 


1. அவ்வினைக்கு இவ்வினை, இருப்பதிகம்‌ - முதல்‌ இருமுறை 
திருத்தலம்‌: இருக்கொடிமாடச்செங்குன்றூர்‌ (பொதுத்‌ திருப்பதிகமாகவும்‌ உள்ளது) 
பண்‌: வியாழக்குறிஞ்சி - திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ அருளியது 
சுவாமி: உமையொருபாகர்‌ 


